GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Rs . 4 . 00 Paise . 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வல்லும் 


No . 122A] 


சென்னை , வியாழக்கிழமை , மே 10 , 2012 
சித்திரை 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி IV பிரிவு 1 


பமிள்மிணு டண்தட்ளடீழுச % 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 25 /2012 - தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரி (ஐந்தாம் திருத்தச் ) சட்டம் 


2 - 6 


எண் 26/ 2012 - இந்திய முத்திரை (தமிழ்நாடு மூன்றாம் திருத்தச் ) சட்டம் .. . 


7 - 8 


எண் 27/ 2012 - இந்திய முத்திரை (தமிழ்நாடு நான்காம் திருத்தச் ) சட்டம் 


9 - 10 


IV - 1 Ex . (T) ( 122A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2012 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 25/ 2012 . 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப்பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


1 . (1) இந்தச் சட்டம் 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரி (ஐந்தாம் திருத்தச் ) 
சட்டம் என வழங்கப்பெறும் . 


(2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2 - ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


21 - ஆம் பிரிவு 
மாற்றி 
அமைக்கப்படுதல் . 


2 . (இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) , 2006 - ஆம் தமிழ்நாடு சட்டம் 
ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தில் , 2 - ஆம் பிரிவில் , (4 )- ஆம் கூறுக்குப் 

32/ 2006 . 
பின்பு, பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (4 - A ) “ வரிக்கணிப்பு என்றால் இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது 
செய்யப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்பட்ட வரிக்கணிப்பு ஒன்று எனப்பொருள்படும் ; மற்றும் இது 
மறு வரிக்கணிப்பு அல்லது வரிக்கணிப்பின் சீராய்வு ஒன்றையும் உள்ளடக்கும் ; " . 

3. முதன்மைச் சட்டத்தின் 21 - ஆம் பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் பிரிவானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
அ 

" 21 . விவரவுரைகளைத் தாக்கல் செய்தல் - இந்தச் சட்டத்தின்படி பதிவு பெற்ற 
வணிகர் ஒவ்வொருவரும் வகுத்துரைக்கப்பட்ட கால அளவிற்குள்ளாக மொத்த மற்றும் 
வரிவிதிக்கத்தக்க விற்பனைத்தொகையைக் காட்டுகின்ற வகுத்துரைக்கப்பட்ட படிவத்தில் , 
வகுத்துரைக்கப்பட்ட முறையில் , வகுத்துரைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் வரியைச் 
செலுத்தியதற்கான சான்றுடன் விவரவுரையைத் தாக்கல் செய்தல் வேண்டும் . இந்தப் 
பிரிவின்படியான வரியானது , விவரவுரையைத் தாக்கல் செய்வதற்கான 
வகுத்துரைக்கப்பட்டவாறான கால அளவின் கடைசி தேதியன்று அந்த வணிகரால் கேட்பு 
அறிவிப்பு எதுவுமின்றி கொடுபடவேண்டியதாதல் வேண்டும் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 22 - ஆம் பிரிவில் , -- 


22 - ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம். 


(1) ஓரத்தலைப்பிற்கு பதிலாக , பின்வரும் ஓரத்தலைப்பானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" வரிக்கணிப்பு செய்யப்பட்டதாகக் கொள்ளப்படுதல் மற்றும் வரிக்கணிப்பு 
அதிகார அமைப்பால் பின்பற்றப்படவேண்டிய நடைமுறை. ; 

(2).(2)- ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" (2 ) வரிக்கணிப்பு அதிகார அமைப்பானது வணிகரால் அந்த ஆண்டுக்கு 
பணிந்தனுப்பப்பட்ட விவரவுரைகள் , வகுத்துரைக்கப்பட்ட படிவத்திலும் அதனுடன் 
வகுத்துரைக்கப்பட்ட ஆவணங்களும் மற்றும் வரி செலுத்தியதற்கான ஆதாரச் சான்றும் 
இணைக்கப்பட்டிருக்குமானால் , வரிக்கணிப்பு அதிகார அமைப்பானது அந்த 
விவரவுரைகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . அத்தகைய வணிகர் ஒவ்வொருவரும் 
அந்த ஆண்டிற்காக , அடுத்து வரும் ஆண்டின் அக்டோபர் மாதம் 31 - ஆம் நாளன்று 
வரிக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் : 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


வரம்புரை. ஆனால் , 2006 - 2007 , 2007 - 2008 , 2008 - 2009 , 2009 - 2010 , 
2010 - 2011 ஆகிய ஆண்டுகளுக்காகப் பணிந்தனுப்பப்பட்ட , வரிக்கணிப்பு 
ஆணைகள் பிறப்பிக்கப்படாத , அத்தகைய விவரவுரைகளைப் பொறுத்த அளவில் , அவை 
2012 - ஆம் ஆண்டு ஜுன் திங்கள் 30 - ஆம் நாளன்று வரிக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . ; 


( 3). (4) ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" (4 )வணிகரால் அந்த ஆண்டின் கால அளவு எதற்காகவும் விவரவுரை எதுவும் 
பணிந்தனுப்பப்படவில்லையானால் , அல்லது தாக்கல் செய்யப்பட்ட விவரவுரையானது 
முழுமைபெறாத ஒன்றாக அல்லது சரியற்றதாக இருப்பின் அல்லது வகுத்துரைக்கப்பட்ட 
ஆவணங்கள் எதனுடனும் அல்லது வரி செலுத்தியதற்கான ஆதாரச் சான்றுடனும் 
விவரவுரையானது இணைக்கப்படாமல் இருக்குமானால் , வரிக்கணிப்பு அதிகார 
அமைப்பானது தேவையானதெனக் கருதும் அத்தகைய விசாரணையைச் செய்ததற்குப் 
பின்பு , தனது சிறந்த ஆய்வறிதிறனால் , வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
நிபந்தனைகளுக்குட்பட்டு , அந்த ஆண்டு நிறைவுற்றதற்குப் பின்பு, அவ்வணிகருக்கான 
வரிக்கணிப்பினைச் செய்தல் வேண்டும் : 


வரம்புரை : ஆனால் , இந்த உட்பிரிவின்படியான நடவடிக்கையை எடுப்பதற்கு 
முன்னதாக , அவர் தம் தரப்பை எடுத்துரைப்பதற்கு நியாயமான வாய்ப்பொன்று அந்த 
வணிகருக்குக் கொடுக்கப்படுதல் வேண்டும் . ; 


(4 ). அதன் பின்வரும் வரம்புரை உள்ளடங்கலான (5) ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , 
பின்வரும் வரம்புரையும் விளக்கமும் உள்ளடங்கலான உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


" (5). (4 ) ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்ட வரிக்கணிப்புக்குக் கூடுதலாக , 
வரிக்கணிப்பு அதிகார அமைப்பானது , (4 )- ஆம் உட்பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட வரிக்கணிப்பு 
ஆணையில் அல்லது தனிப்பட்ட ஆணை ஒன்றின் வாயிலாக , தண்டத்தொகை என்ற 
வகையில் , கணிக்கப்பட்ட வரி மற்றும் விவரவுரைகளின்படி ஏற்கனவே செலுத்தப்பட்ட வரி 
ஆகியவற்றின் வேறுபாட்டில் நூற்றுக்கு நூற்று ஐம்பது விழுக்காடு என்பதான தொகை 
ஒன்றைச் செலுத்துமாறு அந்த வணிகரைப் பணித்தல் வேண்டும் : 

வரம்புரை : ஆனால் , இந்த உட்பிரிவின்படியான தண்டத்தொகை எதுவும் , வரிக்கணிப்பு 
ஆணையின் தேதியில் இருந்து ஆறு ஆண்டு கால அளவுக்குப் பின்பு மற்றும் பாதிக்கப்பட்ட 
அந்த வணிகருக்கு அத்தகைய வரிவிதிப்பிற்கு எதிராகக் காரணம் காட்டுவதற்கான 
நியாயமான வாய்ப்பொன்று வழங்கப்பட்டிருந்தாலன்றி விதிக்கப்படுதல் கூடாது . 


விளக்கம் - இந்த உட்பிரிவின்படி தண்டத்தொகை விதிக்கும் நோக்கத்திற்காக , 
(4) - ஆம் உட்பிரிவின்படி கணிக்கப்பட்ட வரியிலிருந்து பின்வரும் விற்பனைத்தொகைகளின் 
வகைகள் மீது கணிக்கப்பட்ட வரியானது கழித்துக்கொள்ளப்படுதல் வேண்டும் : 

(i) திட்டவட்டமாக மறைக்கப்பட்ட விற்பனைத்தொகை எதனையும் கருத்தில் 
கொள்ளாது வரிக்கணிப்பு அதிகார அமைப்பினால் செய்யப்பட்ட விவரவுரைகளின்படியான 
விற்பனைத்தொகைக்குச் சேர்க்கைகளைக் காட்டும் விற்பனைத்தொகை எதுவும் ; 

(ii ) விவரவுரைகளின்படி திட்டவட்டமாக மறைக்கப்பட்ட விற்பனைத்தொகை எதனையும் 
கருத்தில் கொண்டு வரிக்கணிப்பு அதிகார அமைப்பினால் மதிப்பிடப்பட்ட 
விற்பனைத்தொகை எதுவும் ; 


(iii ) விளம்புகை எதனையும் அளிப்பதற்கான நிபந்தனைக்குட்பட்டு ஆனால் , 
வரிக்கணிப்பின் போது அத்தகைய விளம்புகையானது அளிக்கப்பட இயலாதிருக்குமிடத்து 
எந்த விற்பனைத்தொகையின் மீது சலுகை வீதத்தில் வரி செலுத்தப்பட்டதோ அந்த 
விற்பனைத்தொகை எதுவும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 - ஆம் 

5 . முதன்மைச் சட்டத்தின் 25 - ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் 
பிரிவிற்கான 
திருத்தம் . " உட்பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
பிரி 

" (1 ) இந்தச் சட்டத்தின்படி வரிச்செலுத்தும் கடப்பாடுள்ள வணிகர் எவரும் 
வகுத்துரைக்கப்பட்ட காலத்திற்குள்ளாக , விவரவுரையை பணிந்தனுப்பத் தவறுவாறானால் 
அல்லது அவரால் பணிந்தனுப்பப்பட்ட விவரவுரையானது முழுமை பெறாததாகவோ அல்லது 
சரியற்றதாகவோ வரிக்கணிப்பு அதிகார அமைப்புக்குத் தோன்றுமானால் , வரிக்கணிப்பு 
அதிகார அமைப்பானது , அது தேவையெனக்கருதும் அத்தகைய விசாரணையைச் செய்த 
பின்பு , தனது சிறந்த ஆய்வறிவுத்திறனில் அந்த வணிகர் செலுத்தவேண்டிய வரியைத் 
தற்காலிகமாகத் தீர்மானிக்கலாம் . 


27 - ஆம் 

6 . முதன்மைச் சட்டத்தின் 27 - ஆம் பிரிவில், 
பிரிவிற்கான 
திருத்தம் . 

(1).(10)- ஆம் உட்பிரிவில், 

( ). (a ) எனும் கூறில் , “ வரிக்கணிப்பு அதிகார அமைப்பினால் பிறப்பிக்கப்பட்ட 
வரிக்கணிப்பு ஆணையின் தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் என்னும் சொற்றொடருக்குப் 
பதிலாக , " வரிக்கணிப்புத் தேதியிலிருந்து ஆறு ஆண்டுகள் எனும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( ii). (b ) எனும் கூறில் , “ வரிக்கணிப்பு அதிகார அமைப்பினால் பிறப்பிக்கப்பட்ட 
வரிக்கணிப்பு ஆணையின் தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் என்னும் சொற்றொடருக்கு 
பதிலாக , " வரிக்கணிப்புத் தேதியிலிருந்து ஆறு ஆண்டுகள் எனும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2) . (2 )- ஆம் உட்பிரிவில் , " வரிக்கணிப்பு ஆணையின் தேதியிலிருந்து ஐந்து 
ஆண்டுகள் என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " வரிக்கணிப்புத் தேதியிலிருந்து ஆறு 
ஆண்டுகள் எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


28 - ஆம் 

7 . முதன்மைச் சட்டத்தின் 28 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , “ வரிக்கணிப்பு 
பறகான அதிகார அமைப்பினால் வரிக்கணிப்பு ஆணை பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து 
திருத்தம் . 

ஆண்டுகள் என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " வரிக்கணிப்புத் தேதியிலிருந்து ஆறு 

ஆண்டுகள் எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
40 - ஆம் 

8 . முதன்மைச் சட்டத்தின் 40 - ஆம் பிரிவில் , (2 ) - ஆம் உட்பிரிவிற்கான முதலாம் 
பிரிவிற்கான வரம்புரையில் , " வரிக்கணிப்பு ஆணையின் தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் என்னும் 
திருத்தம் . 

சொற்றொடருக்குப் பதிலாக , " வரிக்கணிப்புத் தேதியிலிருந்து ஆறு ஆண்டுகள் எனும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


53 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


9 . முதன்மைச் சட்டத்தின் 53 - ஆம் பிரிவில் , 

(1). (1) ஆம் உட்பிரிவிற்கு பதிலாகப் , பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது: 


" (1) இணை ஆணையர் தாமாகவே முற்பட்டு , 22 - ஆம் பிரிவின் (2 )- ஆம் 
உட்பிரிவின்படி செய்யப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் வரிக்கணிப்பு எதனையுமோ அல்லது 
22 - ஆம் பிரிவின் (4), (5) மற்றும் (6 ) ஆகிய உட்பிரிவுகளின்படி அல்லது பிரிவுகள் 24 , 25 
மற்றும் 27 - ஆம் பிரிவின் (1), (2), ( 3) மற்றும் ( 4) ஆகிய உட்பிரிவுகள் , 28 - ஆம் பிரிவு அல்லது 
29 - ஆம் பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒன்றையோ அல்லது உரிய அதிகார 
அமைப்பினால் பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கை ஒன்றையோ தருவித்துப் பரிசீலனை 
செய்யலாம் மற்றும் அத்தகைய வரிக்கணிப்பு அல்லது ஆணை அல்லது பதிவு செய்யப்பட்ட 
நடவடிக்கையானது வருவாய் நலன்களுக்கு ஊறுவிளைவிக்குமானால் , அத்தகைய 
விசாரணையைச் செய்யலாம் ; அல்லது அத்தகைய விசரணையைச் செய்ய ஆவன செய்யலாம் ; 
மற்றும் இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குட்பட்டு அத்தகைய வரிக்கணிப்பு அல்லது 
ஆணை அல்லது நடவடிக்கையைத் திருத்தியமைப்பதற்கு , மாற்றியமைப்பதற்கு அல்லது 
தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளைத் தொடங்கி , அவர் பொருத்தமெனக் 
கருதுகிறவாறு , அதன்பேரில் அத்தகைய ஆணையைப் பிறப்பிக்கலாம் . ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(2 ) . (2 ) - ஆம் உட்பிரிவில் , (c ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (c ) வரிக்கணிப்புத் தேதிக்குப் பின்பு ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால 
அளவானது முடிவடைந்துள்ளது: ” . 


10 . முதன்மைச் சட்டத்தின் 55 - ஆம் பிரிவின் , 

(1). (1) ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


55 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


பதி 


" (1 ) கூடுதல் ஆணையர் தாமாகவே முற்பட்டு 22 - ஆம் பிரிவின் (2 )- ஆம் 
உட்பிரிவின்படி செய்யப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் வரிக்கணிப்பு எதனையுமோ அல்லது 
22 - ஆம் பிரிவின் (4 ) , (5 ) மற்றும் (6 ) ஆகிய உட்பிரிவுகளின்படி அல்லது பிரிவுகள் 24 , 25 
மற்றும் 27 - ஆம் பிரிவின் (1), (2), (3) மற்றும் (4 ) ஆகிய உட்பிரிவுகள் , 28 - ஆம் பிரிவு அல்லது 
29 - ஆம் பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒன்றையோ அல்லது உரிய அதிகார 
அமைப்பினால் பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கை ஒன்றையோ அல்லது 53 - ஆம் பிரிவின் 
( 1) - ஆம் உட்பிரிவின்படி அல்லது 54 - ஆம் பிரிவின் ( 3) - ஆம் உட்பிரிவின்படி இணை 
ஆணையரால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒன்றையோ தருவித்துப் பரிசீலனை செய்யலாம் 
மற்றும் அத்தகைய வரிக்கணிப்பு அல்லது ஆணை அல்லது பதிவு செய்யப்பட்ட 
நடவடிக்கையானது வருவாய் நலன்களுக்கு ஊறுவிளைவிக்குமானால் , அத்தகைய 
விசாரணையைச் செய்யலாம் ; அல்லது அத்தகைய விசாரணையைச் செய்ய ஆவன 
செய்யலாம் ; மற்றும் இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குட்பட்டு அத்தகைய வரிக்கணிப்பு 
அல்லது ஆணை அல்லது நடவடிக்கையைத் திருத்தியமைப்பதற்கு , மாற்றியமைப்பதற்கு 
அல்லது தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளைத் தொடங்கி , அவர் பொருத்தமெனக் 
கருதுகிறவாறு , அதன்பேரில் அத்தகைய ஆணையைப் பிறப்பிக்கலாம் . ; 


(2) . (2 ) - ஆம் உட்பிரிவில் , (c ) எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


(c) வரிக்கணிப்புத் தேதிக்குப் பின்பு ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால அளவு 
முடிவடைந்துள்ளது : ". 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 


மாநில நிதி அமைச்சர்கள் அடங்கிய அதிகாரமளிக்கப்பட்ட குழுவினால் 2005 - ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 17 - ஆம் நாளன்று வெளியிடப்பட்ட , மாநில அளவிலான மதிப்புக்கூட்டு வரி 
நிலவரம் மீதான வெள்ளை அறிக்கையின்படி , ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் கட்டாயமான 
வரிக்கணிப்பு இருக்காது என்றும் வணிகரால் பணிந்தனுப்பப்பட்ட விவரவுரைகளின் 
அடிப்படையின் பேரில் அவர் சுய வரிக்கணிப்பு செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுவார் என்றும் 
கருதப்பட்டது . எனினும் , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 32 / 2006 ) 22 - ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவின்படி ஏற்கனவே இருந்து 
வருகிற வகைமுறைகளின்படி , வரி செலுத்தியதற்கான ஆதாரச் சான்று , வகுத்துரைக்கப்பட்ட 
ஆவணங்கள் ஆகியவை வரி விவரவுரைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தால் , வரிக்கணிப்பு 
அதிகார அமைப்பானது, வணிகரால் அந்த ஆண்டுக்கென பணிந்தனுப்பப்பட்ட விவரவுரைகளை 
ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதன் பேரில் , வரிக்கணிப்பு 
அதிகார அமைப்பானது வரிக்கணிப்பு ஆணை ஒன்றைப் பிறப்பித்தல் வேண்டும் . 


2 . பிற மாநிலங்கள் பலவற்றின் மதிப்புக்கூட்டு வரிச் சட்டங்களில் , வரிக்கணிப்பு 
ஆணையினைப் பிறப்பிக்கும் அத்தகைய தேவைப்பாடானது காணப்படவில்லை ; மற்றும் 
அதற்குப் பதிலாக வணிகர்களால் வரி விவரவுரைகள் தாக்கல் செய்யப்படுவதன் பேரில் 
வரிக்கணிப்பு செய்யப்பட்டதாகக் கொள்ளப்படும் நடைமுறையே பின்பற்றப்பட்டு வருகிறது . 
அதனால் கால வரம்புக்குள்ளாக எந்த நேரத்திலும் வரிக்கணிப்பிலிருந்து தப்பிய 
வருவாயானது கால விரயமின்றி சீராய்வு முறையின் வாயிலாக மதிப்பிடப்படுகிறது . 


3 . மதிப்புக்கூட்டு வரியின் பொதுவான கோட்பாடுகளுக்கும் பிற மாநிலங்களின் 
மதிப்புக்கூட்டு வரிச் சட்டங்களில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்கும் இணங்கிய வகையில் , 
அரசானது , வரிக்கணிப்பு அதிகார அமைப்பினால் வரிக்கணிப்பு ஆணை ஒன்று 
பிறப்பிக்கப்படுவதான , தற்போது இருந்து வரும் நடைமுறையைத் தவிர்த்து விடுவதென 
முடிவு செய்துள்ளது ; மற்றும் இதற்குப் பதிலாக வரிக்கணிப்பு செய்யப்பட்டதாகக் 
கொள்ளப்படுதல் என்பதான முறையை அமைப்பதெனவும் முடிவு செய்துள்ளது . வரிக்கணிப்பு 
செய்யப்பட்டதாகக் கொள்ளப்படுதல் என்பதாகக் கருதப்படும் முறையின்படி விவரவுரைகள் 
வகுத்துரைக்கப்பட்டவாறு தாக்கல் செய்யப்படுமானால் , வணிகரானவர் வரிக்கணிப்பு 
செய்யப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் என்பதாகும் . அரசானது 2006 - 07 , 
2007 - 08 , 2008 - 09 , 2009 - 10 , 2010 - 11 ஆகிய ஆண்டுகளுக்கென தாக்கல் செய்யப்பட்ட 
விவரவுரைகளை , அவை வகுத்துரைக்கப்பட்டவாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்குமானால் , 
2012 - ஆம் ஆண்டு ஜுன் திங்கள் 30 - ஆம் நாளன்று வரிக்கணிப்பு 
செய்யப்பட்டுள்ளவையாகக் கருதுவதெனவும் முடிவு செய்துள்ளது . 


4 . எனவே , அரசானது இந்நோக்கத்திற்காக 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மதிப்புக்கூட்டு வரி சட்டத்தைத் (தமிழ்நாடு சட்டம் 32 /2006 ) திருத்துவதென முடிவு 
செய்துள்ளது . 


5 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவுகளுக்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
வணிகவரி மற்றும் பதிவு , சட்டம் , நீதிமன்றங்கள் 
மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2012 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 26/ 2012 . 


வை 


எண 


1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தை அது தமிழ்நாடு மாநிலத்திற்குப் 
பொருந்துவதைப் பொறுத்த அளவில் மேலும் திருத்துவதற்கானதொரு 
சட்டமுன்வடிவு . 


இது இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரை (தமிழ்நாடு மூன்றாம் 
திருத்தச் ) சட்டம் என வழங்கபெறும் . 


குறுந்தலைப்பு , 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


(2 ) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


- 


ஒரு பாரிய 


மையச் சட்டம் 
||/ 1899. 


( 3) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தின் |- ஆம் இணைப்புப்பட்டியலில் , 
58 - ஆம் உறுப்பில் , ( a ) எனும் கூறில் , (i ) எனும் உட்கூறின் கீழ் அதன் விளக்கத்தில் , 
" பேரக்குழந்தை எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , “ பேரக்குழந்தை , சகோதரன் அல்லது 
சகோதரி என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


| - ஆம் 
இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 
1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைத்தாள் சட்டத்திற்கான ( மையச் சட்டம் ||/ 1899) 
| - ஆம் இணைப்புப்பட்டியலின் 58 - ஆம் உறுப்பில் வகை செய்யப்பட்டுள்ள விளக்கத்திற்கு 
இணங்கிய வகையில் , குடும்பம் என்றால் தந்தை , தாய் , கணவன் , மனைவி , மகன் , மகள் , 
பேரக்குழந்தை எனப்பொருள்படும் ; மற்றும் நபர் ஒருவரைப் பொறுத்த அளவிலான தனிப்பட்ட 
சட்டம் மகவேற்பை அனுமதிக்கும் நேர்வில் , " தந்தை என்பது வளர்ப்புத்தந்தை 
ஒருவரையும் , " தாய் என்பது வளர்ப்புத் தாய் ஒருவரையும் , " மகன் என்பது மகவேற்பு 
செய்யப்பட்ட மகன் ஒருவரையும் மற்றும் , " மகள் என்பது மகவேற்பு செய்யப்பட்ட மகள் 
ஒருவரையும் உள்ளடக்கும் . தற்போது அரசானது மேற்சொன்ன சட்டத்திற்கான | - ஆம் 
இணைப்புப்பட்டியலின் 58 - ஆம் உறுப்பின்படி , மேலும் சகோதரன் , சகோதரி 
ஆகியோரையும் குடும்பம் என்ற சொல்லுக்காக வகை செய்யப்பட்ட விளக்கத்திற்குள் 
கொண்டுவருவதென முடிவு செய்துள்ளது . 

2 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
வணிக வரி மற்றும் பதிவு , சட்டம் , நீதிமன்றங்கள் 
மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2012 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 27 /2012 . 


வை 


எண 


1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தை அது தமிழ்நாடு மாநிலத்திற்கு 

பொருந்துவதைப்பொறுத்த அளவில் மேலும் திருத்துவதற்கானதொரு 
சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 

சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : - - 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரை (தமிழ்நாடு நான்காம் 
திருத்தச் ) சட்டம் என வழங்கபெறும் . 


குறுந்தலைப்பு , 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


(2 ) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


மையச் சட்டம் 
||/ 1899. 


( 3) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தின் 9 - ஆம் பிரிவில் , (1) - ஆம் |- ஆம் 
உட்பிரிவில் , (b ) எனும் கூறில் , “ பிற சந்தைப்படுத்தத்தக்க பிணையங்கள் எனும் இணைப்புப் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " அல்லது இடைத்தரகர் ஒருவரால் அல்லது முகவர் ஒருவரால் பட்டியலுக்கான 
அவரது அதிகாரம் அளிக்கும் முதல்வருக்கு அத்தகைய முதல்வரின் பேரிலான கொள்முதல் திருத்தம் . 
அல்லது விற்பனையைத் தெரிவிக்கும் குறிப்பு அல்லது குறிப்பாணை என்னும் 
சொற்றொடரானது புகுத்தப்படுதல் வேண்டும் . 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 
1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தின் ( மையச் சட்டம் II /1899 ) 
9 - ஆம் பிரிவின், 1 - ஆம் உட்பிரிவின், (b ) எனும் கூறானது, பிணைகள் , கடனீட்டுப்பத்திரங்கள் , 
காப்புறுதிப் பத்திரங்கள் , பங்குச் சான்றிதழ்கள் முதலான பலவகையான 
முறையாவணங்களைப் பொறுத்த அளவில் முத்திரைத்தீர்வையை ஒட்டுமொத்தமாக அல்லது 
ஒருங்கிணைத்துச் செலுத்துவதற்கு வகை செய்கிறது . தற்போது அரசானது , இடைத்தரகர் 
ஒருவரால் அல்லது முகவர் ஒருவரால் , அவரது அதிகாரம் அளிக்கும் முதல்வருக்கு 
அத்தகைய முதல்வரின் பேரிலான கொள்முதல் அல்லது விற்பனையை தெரிவிக்கும் குறிப்பு 
அல்லது குறிப்பாணையைப் பொறுத்த அளவில் முத்திரைத்தீர்வை குறித்து ஒட்டுமொத்தமாக 
அல்லது ஒருங்கிணைத்துச் செலுத்துவதற்கு வகை செய்வதென முடிவு செய்துள்ளது . 


2 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


சி .வி . சண்முகம் , 
வணிக வரி மற்றும் பதிவு , சட்டம் , நீதிமன்றங்கள் 

மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


